653 


6ss 


புதிய 
ஆரம்பக்கல்வி 


8 


தமிழ் 


MAR1958 


1 


பரி 


V 


| 


பார்ட் , 


3 


- 
- 


TO 
02TC ) 

N58 
47782 


புதிய 
ஆரம்பக் கல்வி 


COM 


தமிழ் 


முதற் புத்தகம் 


[ புதிய பாடத் திட்டப்படி தயாரிக்கப் பெற்றது.) 


ஆக்கியோன் : 
வித்துவான் வே . இலட்சுமணன் 


ஸ்ரீ ஷண்முகா பப்ளிஷிங் ஹவுஸ் , 

மன்னார்குடி . 
பதிப்புரிமை ) 

( விலை 40 ந.பை 


முதற் பதிப்பு : பிப்ரவரி , 1958 . 


க்காப்பது 


7782 

7.500 


Paper used D. Demmy 32 lbs . 


To 


OB100 


Nad 


Printed at the B. N. Press, Mount Road , Madras. 


முகவுரை 


அண்மையில் வெளியிடப்பெற்ற புதிய பாடத் திட் 
டத்தை யொட்டி இப் புத்தகங்களை வெளியிட்டிருக்கின் 
றோம் . பாடத் திட்டத்தில் கண்டிருக்கும் ஒவ்வொரு 
குறிப்பும் இவ் வாசகங்களில் சிறப்புப் பெற்றுள்ளது . 

பாடங்கள் அந்தந்த வகுப்பிற்கேற்ப , படிப்படியான 
முறையில் பயிற்சிகளுடன் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 
தகுந்த நேர்த்தியான சித்திரங்களும் , கருத்துச் செறிந்த 
பாடங்களும் , சுவை மிக்க இனிய கவிதைகளும் கூச்ச 
மின்றிப் பேசப் பழக்கும் உரையாடல் , நாடகம் ஆகிய 
பகுதிகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன . 

இவ்வாசகங்கள் மாணவர்களின் படிப்பு வளர்ச்சி 
முறையை உணர்ந்த அனுபவத்துடன் தொகுக்கப் 
பட்டிருப்பதால் , மாணவர்களுக்கு இவை பெரிதும் பயன் 
படும் என்று நம்புகிறேன் . 

இப்புத்தகங்களில் தாங்கள் இயற்றிய கவிதைகளைச் 
சேர்க்க இசைவு தந்த கவிஞர்கட்கு எங்கள் உளங் கனிந்த 
நன்றி உரித்தாகும் . 


ஆக்கியோன் . 


A 


அ 


031 


காந்தித் தாத்தா 


நாட்டு வணக்கம் 


ஜன கண மன அதி நாயக ஜயஹே 

பாரத பாக்ய விதாதா , 
பஞ்சாப ஸிந்து குஜராத மராட்டா 

த்ராவிட உத்கல வங்கா 
விந்திய ஹிமாசல யமுனா கங்கா 

உச்சல ஜலதி தரங்கா 


தவசுப நாமே ஜாகே 

தவசுப ஆசிஷ மாங்கே 


காயே தவ ஜய காதா 


ஜன கண மங்கள தாயக ஜயஹே 

பாரத பாக்ய விதாதா 
ஜயஹே ! ஜயஹே ! ஜயஹே ! 

ஜய ஜய ஜய ஜயஹே ! 


தேசீய கீதம் 


இந்தியாவின் சுக துக்கங்களை நிர்ணயிக்கிற நீதான் 
மக்கள் எல்லோருடைய மனத்திலும் ஆட்சி 

செலுத்துகிறாய் . 
நின் திருநாமம் பஞ்சாப்பையும் சிந்துவையும் 
குஜராத்தையும் மகாராஷ்டிரத்தையும் 
திராவிடத்தையும் ஒரிஸாவையும் வங்காளத்தையும் 
உள்ளக் கிளர்ச்சியடையச் செய்கிறது . 
அது விந்திய ஹிமாலய மலைகளில் எதிரொலிக்கிறது ; 
யமுனை , கங்கை நதிகளின் இன்பநாதத்தில் கலக்கிறது ; 
இந்தியக் கடல் அலைகளால் ஜபிக்கப்படுகிறது ; 
அவை நின் ஆசியை வேண்டுகின்றன ; 

நின் புகழைப் பாடுகின்றன . 
இந்தியாவின் சுக துக்கங்களை நிர்ணயிக்கிற உனக்கு 


வெற்றி ! வெற்றி ! வெற்றி ! 


வாய்மொழிப் பயிற்சி 1 

எங்கள் குடும்பம் 


HINIRV 


( 


ILANNING 


to 


ப 


படத்தில் காணும் குடும்பத்தினரையும் , நிகழும் 
நிகழ்ச்சிகளையும் பற்றி ஆசிரியர் பிள்ளைகளிடம் உரை 
யாடி , கூச்சமின்றிப் பேசப் பயிற்சி அளிக்க வேண்டும் . 


வாய்மொழிப் பயிற்சி 2 

எங்கள் பள்ளிக்கூடம் 


செயலரும்பு 


DES 


1 


அனில் 


IDROTTON 


WIL 


VLS 


MiniN 


படத்தில் காணும் காட்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் 
பற்றி ஆசிரியர் மாணாக்கர்களுடன் உரையாடுதல் 
வேண்டும் . 


வாய்மொழிப் பயிற்சி 3 

எங்கள் தோட்டம் 


Maa 


நா 


TOOR 


ead 


F 


DIAN 


தோட்ட வேலைகளைப்பற்றி ஆசிரியர் மாணாக்கர் 
களிடம் வாய்மொழியாகக் கேட்டு விடை வருவிக்க 
வேண்டும் . 

S.1-2 


வாய்மொழிப் பயிற்சி 4 


பெயர் என்ன ? 


MAY 


M 


3 


பிராணிகளின் பெயர்களையும் பறவைகளின் பெயர் 
களையும் மாணவர்கள் படம் பார்த்துக் கூறச் செய்க . 


வாய்மொழிப் பயிற்சி 5 


பெயர் சொல் . 


be 


T 


ஒவ்வொரு படத்திலும் காணப்படுவது என்ன 
என்று கேள்வி கேட்டுப் பிள்ளைகளிடம் விடை பெறுக . 


வாய்மொழிப் பயிற்சி 6 

செய்வது என்ன ? 


PAA 


கு 


P306 
688 


DIAC 


P 


ஆசிரியர் மாணாக்கர்களிடம் , " இவன் என்ன செய் 
கிறான் ? இவள் என்ன செய்கிறாள் ? இவர் என்ன செய் 
கிறார் ? ” என்ற வினாக்களைக் கேட்டு விடை பெறுக . 


வாய்மொழிப் பயிற்சி 7 

பொங்கல் விழா 


LD 


th 


மேற்காணும் பொங்கல் விழா நிகழ்ச்சிகளைப் பற்றி 
ஆசிரியர் மாணாக்கர்களிடம் உரையாடுதல் வேண்டும் . 


வாய்மொழிப் பயிற்சி 8 

திருவிழா 


AAAAMA 


PANGIRL 


SEIEU 


V 


திருவிழாக் காட்சியைப்பற்றி ஆசிரியர் மாணாக்கர் 
களிடம் சிறு கேள்விகள் கேட்டு விடை பெறவேண்டும் . 


வாய்மொழிப் பயிற்சி 9 

நல்ல பழக்கம் 


ப 


வ 


மே 


A 


நாள்தோறும் கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல பழக் 
கங்களைப் பிள்ளைகள் மனத்தில் பதிய வைப்பது நன்று . 


வாய்மொழிப் பயிற்சி 10 

நாயும் காகமும் 


MINE 


பானாய 


IDS 


கொட்டு 


* 


ARE 


பMP 


AI 


பொது 


1 


ஒரு சிறு கதை ஐந்து வளைவுகளுக்குள் படமாக 
வரையப்பட்டுள்ளது . ஆசிரியர் பிள்ளைகளுடன் உரை 
யாடிக் கதையைச் சொல்லிக் கொடுக்க வேண்டும் . 


17 


அணில் 


என் 


ஆடு 


அ ஆ 


S.1-3 


18 


இலை 


ஈ 


ஈ 


19 


உரல் 


ஊதல் 


உ 


ஊ 


20 


எருமை 


ஏணி 


TTTTTTII 


எ 


எ 


21 


ஐவர் 


அ 


ஒட்டகம் 


ஐ 


ஒ 


22 


Kur 
Nyal 


ஓணான் 


ஔவை 


ஓ 


ஔ 


23 


அஆஇஈ 


DDIB66 


ஐ ஒ ஓ ஔ 


24 


விட்ட எழுத்தைக் கண்டுபிடி . 


ன்னம் 
பாட்டலமரம் 


-றகு 


ச்சமரம் 


-றி 


ஞ்சல் 


ருமை 


ர் 


5 


11 


- ந்து 


ன்று 


டம் 


- டதம் 


25 


கப்பல் 


சங்கம் 


சக்கரம் 


கக் 


நுங் 


சச் 


NS3 


மஞ்சள் 


கட்டம் 


மண்டபம் 


ஞஞ் டட் 


ணண் 


S.1-4 


26 


U 


M 


தச்சர் 


நகம் 


பட்டம் 


தத் நந் 

நந் பப் 


மரம் 


வயல் 


பம்பரம் 


மம் 


யய் 


ரர் 


ANIA யமபட்டு 


27 


O 


கலயம் 


வட்டம் 


பழம் 


லல 


வவ் ழழ் 


(ONIAL 


Han 


களம் 


பற்கள் 


சன்னல் 


ளள் றற் 


னன 


படத்தில் காட்டு : 


கரு 


चार 


VRUPEET 


195 


பட்டாம் 


கப்பல் 


மஞ்சள் 
பட்டம் 


சங்கம் 


தச்சர் 
படம் 
மரம் 


கலயம் 
பற்கள் 
பழம் 


மத்தளம் 
பந்தம் 
நகம் 


சன்னல் 


பணம் 


பெயர் சொல் . 


து 


NITHI 


LDT 


மாணாக்கர்கள் வாய்மொழியாகப் படங்களின் 

பெயரைக் கூற வேண்டும் . 


எழுத்துப் பயிற்சி 


அ ஆ இ ஈ உ ஊ 


எ ஏ ஐ ஒ ஓ ஔ 


க் ங் ச்ஞ் ண் 


-D 


ல் வ்ழ்ள்ற்ன் 


. 


அது 


படித்து எழுது : 


கல் 
பல் 
கண் 
மண் 
படம் 
மடம் 


தடம் 


வடம் 
பலம் 
கலம் 
வலம் 
நலம் 
நயம் 
மனம் 
பணம் 
மணம் 
மணல் 
சணல் 


கடல் 
மடல் 
மகன் 
மகள் 
பகல் 
நகரம் 
தகரம் 
கரகம் 
கம்பம் 
பக்கம் 
பண்டம் 
கட்டம் 
சட்டம் 
மட்டம் 
மஞ்சம் 
பஞ்சம் 
தஞ்சம் 
தங்கம் 
தந்தம் 


பதக்கம் 
சப்பரம் 
மத்தளம் 
பட்டணம் 
வழக்கம் 
பழக்கம் 
கங்கணம் 
பழங்கள் 
மரங்கள் 
சம்பளம் 
கம்பளம் 
கற்றவர் 
மற்றவர் 
பந்தயம் 
சந்தனம் 
நல்லவன் 
மணமகன் 
மணமகள் 
தம்பட்டம் 


தணல் 


30 


பல 


அன்னம் 


தந்தம் 


அகல் 
அரம் 
அவல் 


அகலம் 
அங்கம் 
அச்சம் 


அப்பர் 
அப்பம் 
அரசன் 


த 


மண் கலயம் 


கடல் மச்சம் 


215224E5ES 


கல் பதக்கம் கள்வர் பயம் 
வண்டல் மண் வளர்ந்த மரம் 
பள்ள வயல் பழக்க வழக்கம் 
மஞ்சள் வண்ணம் சக்கரம் வட்டம் 
கர்த்தர் நல்லவர் 

கமலம் கற்றவள் 


ற 


சந்தனம் நல்ல மணம் . 
கந்தன் மகள் தங்கம் . 


31 


ஆலமரம் 


மாங்காய் 


கா 


நாடா 


ஆல் 
ஆள் 


சா 


ஞா 


கால் 
பால் 
மான் 
வால் 
யார் 
ஞானம் 
தாயார் 


ஆடல் 
ஆழம் 
ஆயாள் 
ஆட்டம் 
ஆலயம் 


(600 


பாலம் 
மாதம் 
அம்மா 
அப்பா 
தாத்தா 
பாப்பா 


தா 


நா 


LOIT 


ரா 


பகற் காலம் 
கால்வாய் 
தபாற்காரர் 


பலாப்பழம் 
வாய்க்கால் 
தாய்மாமன் 


லா 


வா 


கண்ணா வா 


நல்ல கனா 


ழா 


ளா 


றா 


நாய் வால் பார் . 
மாமா இனாம் தந்தார் . 


32 


இஞ்சி 


மயில் 


கி 


பசி 


சாவி 


சி 


D 


படி 
பனி 


டி 
ணி 


இடம் 
இடர் 
இதழ் 
இவள் 
இவன் 
இனம் 


பாதி 
அம்மி 
தம்பி 
விசிறி 
நிலம் 


நரி 
விழி 
கிளி 


தி 
நி 


த5உகந்ததததத 


பி 


மி 


மணி அடி 


படி அரிசி 
காணி நிலம் 


ரி 


ஆனி மாதம் 
பால் கிண்ணம் தயிர் சாதம் 


வி 


ளி 


தம்பி பழம் தின்பான் . 
பாலன் பாடம் படிப்பான் . 
தமிழ் இனிய பாடம் . 


னி 


33 


ஈட்டி 


மீன் 


ஆ 
ஆ 


இளநீர் 


Z 


ணீ 


ஈசல் 
ஈசன் 
ஈதல் 
ஈயம் 
ஈரம் 
ஈரல் 


தீனி 
கீரி 
நீதி 
வீதி 
சீவல் 
வீரன் 


தண்ணீர் 
பன்னீர் 
பீங்கான் 
பீப்பாய் 
வீக்கம் 


நீ 


பீ 


மீ 


ரீ 


நீள வீதி 
நீலக் கடல் 
மீன் பிடி 


நீர் வீழ்ச்சி 
ஈயச் சட்டி 
தண்ணீர்ப் பந்தல் 


2.5.25225Go 


லீ 


வீ 


நீள வழி நட . 
வீரன் மீன் பிடிக்கிறான் . 
நீலாவதி பாடல் பாடினாள் . 


34 


உளி 


பசு 


து 


புல் 
கணு 


கிணறு 
கன்று 


கருே 


உமி 
உறி 
உடல் 
உயிர் 


காசு 


துட்டு 


லல 


முதுகு 
முறம் 
நுங்கு 
கறுப்பு 
சிவப்பு 


உயரம் பந்து 
உலகம் கதவு 
புலி கரும்பு 


து 


நு 


பு 


யு 


5E9395 


முகம்மது நபி ஏசு நாதர் 
பத்து முழம் வளரும் நிலவு 
வாழும் பாம்பு ஆடு மாடு 


வு 


பசு புல் தின்னும் . 
பவுன் காசு வாங்கு 
பாலும் பழமும் உடலுக்கு உறுதி . 


35 


4 


ஊஞ்சல் 


கூடு 


ஊண் 
ஊர் 


பூமி 
சூடு 


ஊதா 


சூடம் 


ரூபாய் 
பூசாரி 
குண்டூசி 
உள்ளூர் 
கடலூர் 


ஊழல் 


ணா 


கூழ் 


சூலம் 
பூண்டு 
கூத்து 


தூண் 


நன்னூல் 


நூ 


நூறு 


மூக்கு 


சிற்றூர் 


பூ 


e 
E 
EGP 
2 
G 
F 
G 
FEag 
@ 
F 
* 


மூ 


யூ 


குருவிக் கூடு 
சூடம் ஏற்று 
சங்கு ஊது 


நூறு ரூபாய் 
மூங்கில் கழி 
கல் தூண் 


லூ 


வூ 


க 


மாயூரம் நல்ல ஊர் . 
நல்லூர் சிறிய கிராமம் . 
கூடி வாழ்தல் நல்லது . 


36 


எலி 


செக் 


கு 


எண் 
செ எவன் 
ஞெ என்ன 


ணெ நெய் 


கெ 

பெண் வெண்ணெய் 
ஙெ 

பெட்டி நெருப்பு 

பெயர் மெழுகு 
டெ எண்ணம் நெட்டி செருப்பு 

வெள்ளி சுண்டெலி 
தெ தெரு 

வெல்லம் வெங்காயம் 
நெ 
பெ 
மெ மிதக்கும் தெப்பம் எரியும் நெருப்பு 
யெ தென்றல் காற்று மரப் பெட்டி 
ரெ வெள்ளிச் செம்பு 

வெல்லப் பாகு 
லெ 


வெ 


ழெ 
ளெ 
றெ 
னெ 


என் பெயர் பெரியசாமி . 
எறும்பு வெல்லம் தின்னும் . 
பத்தும் எட்டும் பதினெட்டு . 
செய்வன திருந்தச் செய் . 


37 


ஏர் 


வேடன் 


வே 


ஞே 


பேன் 
மேடு 
வேலி 
கீழே 
மேலே 
பேனா 


ஏன் 
ஏலம் 
ஏக்கம் 
ஏற்றம் 
கேணி 
தேள் 


நேரம் 
வேகம் 
மேகம் 
வேடர் 
கேசவன் 
கேழ்வரகு 


டே 


ணே 


தே 
நே 


பே 


மே 


யே 


சேவல் கூவும் கேணி நீர் 
உள்ளே வா 

வெளியே நட 
மெய் பேசு மேடு பள்ளம் 


ரே 
லே 
வே 


ழே 
ளே 


பத்தும் ஏழும் பதினேழு . 
கேசவன் என் சிநேகிதன் . 
நேற்று பாடம் படித்தேன் . 
இன்று பாடம் படிக்கிறேன் . 


றே 


னே 


38 


5 


ஐந்து 


யானை 


SD5 


பை 


ஐயம் 
ஐயர் 


ஆமை 
வீணை 


சை 


கை 

கை 
டை 


நடை 


ைத 


வடை 


கதை 
குப்பை 
குதிரை 
கழுதை 
குட்டை 
வளையல் 
பையன் 


ணை 

மை 
தை 

வை 
நை 


மாலை 
மீசை 


பை 


ஆலை 


பூனை 


மை 


ரை 


யை தென்னை மரம் 

பஞ்சு மெத்தை 
கூரை வீடு 


மீன் வலை 
சுமை தாங்கி 
கடை வீதி 


லை 


வை 


ழை 
ளை 


றை 


ஆலம் விதை சிறியது . 
நெட்டி மாலை அழகு . 
வாழை இலை பச்சை . 


னை 


39 


1 


ஒன்று 


கொடி 


ஙொ 


ஒப்பம் 
ஒட்டர் 


ணொ 


கொ 
ஒடி சொல் பொம்மை 

சொ 
ஒளி நொய் தொப்பி 

ஞொ 
பொன் தொட்டில் 

டொ 
கொம்பு சொக்காய் 
ஒருவன் மொட்டு 

மொத்தம் 

தொ 

நொ 
கொள் பொட்டு கொட்டகை 

பொ 

மொ 
கொட்டைப் பாக்கு பட்டுச்சொக்காய் யொ 
மொச்சை விதை பொங்கல் விழா ரொ 
ஒன்றே குலம் தெய்வம் தொழு 

வொ 

ழொ 
கொக்கு நிறம் வெள்ளை . 

ளொ 
பொன் காப்பு அணி . 
பெரியவர் சொல் கேள் . 


லொ 


றொ 
னொ 


40 


ஓடம் 


தோண்டி 


ஓடை 


கோடு 
போடு 


ே 

( 60 


கோ சோறு 

தோப்பு 
ஙோ 

கோலி சோளம் 
சோ 

ஓமம் தோல் தோட்டம் 
ஓரம் 

யோசனை 
ஓநாய் 

கோபம் 
தோ 

மோர் தோடு மோதிரம் 
நோ 
போ 

சோளக் கொல்லை 
மோ 

வைக்கோல் போர் 
யோ 

மோதிர விரல் 
ரோ 

தோட்டக்காரன் 
லோ 

மோர் சோறு 
வோ 
ழோ கோகிலம் நல்ல பெண் . 
ளோ 

கற்றோர் பெரியோர் . 
றோ 

பொங்கலோ பொங்கல் . 
வே என்னோடு விளையாட வா . 


( 60 


41 


SRI 


(2 


ஔடதம் 


கௌளி 


கௌ 


ஙௌ 
சௌ 


கௌரி 


வௌவால் 


மௌனம் 


கௌசிகன் 


ஞௌ 
டௌ 
ணௌ 


கௌதாரி 


யௌவனம் 


தௌ 
நௌ 


பௌ 


மௌ 


பௌர்ணமி நிலவு 


யௌ 


யௌவன வயது 


ரௌ 


லௌ 


வௌ 


கௌமதி நல்லவள். 
கௌதாரி ஒரு பறவை . 
கௌரி ஒரு 

பெண் . 
ஒளவை நூல் படி . 


ழௌ 
ளௌ 
றௌ 
னௌ 


42 


பையனைப் பார் ! 


தலை 


நெற்றி 


கண் 


காது 


மூக்கு 


வாய் 


பல் 


நாக்கு 


கழுத்து 


தோள் 


மார்பு 


வயிறு 


கை 


முழங்கை 


கால் 


முழங்கால் 


விரல் 


நகம் 


E 


43 


பூனை எலி பிடிக்கும் . 


கழுதை பொதி 

சுமக்கும் . 


எருது வண்டி 

இழுக்கும் . 


இரயில் தண்ட 
வாளத்தில் ஓடும் . 


W 


கப்பல் கடலில் 

செல்லும் . 


2 


விமானம் வானத்தில் 

பறக்கும் . 


பழங்கள் 


இது என்ன பழம் ? 
இது வாழைப்பழம் 


அது என்ன பழம் ? 
அது மாம்பழம் . 


இது என்ன பழம் ? 
இது எலுமிச்சம்பழம் . 


20 


அது என்ன பழம் ? 

? 
அது திராட்சைப் பழம் . 


இது என்ன பழம் ? 
இது பலாப்பழம் . 


அது என்ன பழம் ? 
அது மாதுளம் பழம் . 


ஒன்று , பல 


வ 


பங்க 


இது ஆடு . 


இவை ஆடுகள் . 


பா 
F 


இது நாற்காலி . 


இவை நாற்காலிகள் . 


SUCINE 


இது குதிரை. 


இவை குதிரைகள் . 


இவன் மாணவன் . இவர்கள் மாணவர்கள் . 


46 


வாழை மரம் 


வாழை மரம் பார் . 


வாழை மரத்தில் கிளைகள் இல்லை . 
வாழை இலை பெரியதாக இருக்கும் . 
வாழை இலையில் சாப்பிடலாம் . 
வாழை தாறு போடும் . 


வாழைக்காய் கறி சமைக்க உதவும் . 
வாழைப்பழம் இனிப்பாக இருக்கும் . 


47 


நாய் 


நான் ஒரு வீட்டு மிருகம் . 
வீட்டைக் காப்பது என் வேலை . 
நான் திருடர்கள் வந்தால் குரைப்பேன் . 
பூனை என்னைப் பார்த்து அஞ்சும் . 
எலும்பைக் கடிப்பது என் பழக்கம் . 
வீட்டுத் தலைவர் என்னை நேசிப்பார் . 
நான் நன்றி மறக்க மாட்டேன் . 


48 


குதிரை 


குதிரை வேகமாய் ஓடும் . 


குதிரை வண்டி இழுக்கும் . 
குதிரை கொள்ளு தின்னும் . 


குதிரைக்குக் கொம்பு இல்லை . 


குதிரைக்குச் சேணம் பூட்டுவார்கள். 


குதிரையின் காலில் லாடம் அடிப்பார்கள் . 


குதிரைமீது சவாரி செய்யலாம் . 


49 


கோழிகள் 


கோழி முட்டை இடும் . 
கோழி அடை காக்கும் . 
கோழி குஞ்சு பொரிக்கும் . 
ஆண் கோழிக்குச் சேவல் என்று பெயர் .. 
பெண் கோழிக்குப் பெட்டை என்று பெயர் . 
சேவல் சண்டை போடும் . 


சேவல் காலையில் கூவும் . 


சேவலுக்குத் தலையில் கொண்டை உண்டு . 


50 


நிறங்கள் 


இலையின் 


நிறம் 


பச்சை . 


பாலின் 


நிறம் 


வெள்ளை . 


கடலின் 


நிறம் 


நீலம் . 


காகத்தின் 


நிறம் 


கறுப்பு . 


மஞ்சள் . 


எலுமிச்சம்பழத்தின் நிறம் 
ஆலம்பழத்தின் நிறம் 


சிவப்பு . 


சுவைகள் 


பலாச்சுளையின் 


சுவை 


சுவை 


புளியம்பழத்தின் 
பாகற்காயின் 
வாழைப்பூவின் 


சுவை 


இனிப்பு . 
புளிப்பு . 
கசப்பு . 
துவர்ப்பு . 
உறைப்பு . 
உவர்ப்பு . 


சுவை 


மிளகாயின் 


சுவை 


உப்பின் 


சுவை 


51 


[ 47782 


பசு 


பசு ஒரு வீட்டு மிருகம் . 
நாம் பசுவை வளர்க்கிறோம் . 
பசுவுக்கு இரண்டு கொம்புகள் உண்டு . 
பசுவுக்கு நீண்ட வால் உண்டு . 
பசு பால் கொடுக்கும் . 
பசுவின் பால் உடம்புக்கு நல்லது . 
பசுவின் குழந்தை கன்றுக்குட்டி . 
கன்றுக்குட்டி துள்ளி ஓடும் . 
பசுவை அடிக்காதே . 
பசுவிடம் அன்பாக இரு . 
பசுவுக்கு நன்றாகத் தீனி போடு . 


52 


அறஞ்செய் 

விரும்பு 
ஆறுவது சினம் , 


/ AMAH 


வகுப்பு அறை 
இது எங்கள் வகுப்பு அறை . 
நாங்கள் படிப்பது முதல் வகுப்பு . 
காலையில் பள்ளிக்கூடம் வருவோம் . 
கடவுளை வழிபடுவோம் . 
ஆசிரியர் பாடம் சொல்லுவார் . 
நாங்கள் பாடம் கேட்போம் . 
ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுவார் . 
நாங்கள் கற்பலகையில் எழுதுவோம் . 
ஆசிரியர் பாட்டு சொல்லிக் கொடுப்பார் . 
நாங்கள் இசையுடன் பாடுவோம் . 


53 


நூல் நூற்றல் 


இந்தப் படத்தைப் பார் . பையன் 
என்ன செய்கிறான் ? பையன் தக்களியில் 
நூல் நூற்கிறான் . இராட்டினத்திலும் நூல் 
நூற்கலாம் . ஆடைகள் 

நூலினால் 
ஆனவை . நூல் நூற்பது ஒரு கைத்தொழில். 


நாம் ஒவ்வொருவரும் நூல் நூற்க 
வேண்டும் . நூல் நூற்பதால் நன்மை 
உண்டு . உனக்கு நூல் நூற்கத் தெரியுமா ? 
தெரியாவிட்டால் உடனே கற்றுக்கொள் . 


54 


ஒன்று யார்க்கும் தலை ஒன்று . 


இரண்டு யார்க்கும் கை இரண்டு . 


INAUA 


மூன்று முக்காலிக் கால் மூன்று . 


நான்கு பசுவின் கால் நான்கு . 


ஐந்து கையில் விரல் ஐந்து . 


ஆறு வண்டின் கால் ஆறு . 


PUMIN 


தாயிறு 
திங்கள் 
செவ்வாய் 
தென் 

9ISITE 
வியாழன் Rே EE 
வெள்ளி leED 
சனி 

5/138 


ஏழு வாரத்தின் நாள் ஏழு . 


4 


எட்டு சிலந்தியின் கால் எட்டு . 


ஒன்பது தானியவகை ஒன்பது . 


Min 


பத்து இரு கால் விரல் பத்து . 


55 


வாயம் 
HUWELINY 


நிலாப் பாட்டு 


நிலா நிலா வா வா . 


நில்லாமல் ஓடி வா . 


மலைமேலே ஏறி வா . 


TION 


மல்லிகைப் பூ 

கொண்டு வா . 


நடுவீட்டில் வையே 


நல்ல துதி செய்யே . 


56 


கை வீசு ! 


கைவீசம்மா கைவீசு . 


கடைக்குப் போகலாம் கைவீசு . 


மிட்டாய் வாங்கலாம் கைவீசு. 


மெதுவாய்த் தின்னலாம் கைவீசு . 


சொக்காய் வாங்கலாம் கைவீசு . 


சொகுசாய நடக்கலாம் கைவீசு . 
கோவிலுக்குப் போகலாம் கைவீசு . 
கும்பிட்டு வரலாம் கைவீசு . 


57 


تار 


5 


M 


கொண்டு வா ! 


காக்கா ! கண்ணுக்கு 

மை கொண்டு வா . 


குருவீ ! கொண்டைக்குப் 

பூ கொண்டு வா . 


கொக்கே ! குழந்தைக்குத் 

தேன் கொண்டு வா . 


கிளியே ! கிண்ணத்தில் 

பால் கொண்டு வா . 


58 


Coup 


சிட்டு 
சின்னச் சின்ன சிட்டு 
சிங்காரச் சிட்டு 
குள்ளக் குள்ள சிட்டு 
கொட்டைப் பாக்குச் சிட்டு 
நெல்லுப் போல மூக்கு 
நேர்த்தியான நாக்கு 
பட்டுப் போல மேனி 
வட்டமான கண்கள் 
அம்பு போலத் தாவி 
ஆகாயத்தில் பறக்கும் . 
கம்பு நெல்லு பொறுக்கும் . 
காட்டில் எங்கும் இருக்கும் . 
கூரை மேலே வந்து 
கூவிச் சீட்டி அடிக்கும் . 


59 


SH 


பாப்பா பாட்டு 


எங்கள் வீட்டுப் பாப்பா . 
எனக்கு நல்ல பாப்பா . 
நிலவை ஓடி அழைக்கும் . 
நிழலை எட்டிப் பிடிக்கும் . 
கையை வீசி இருக்கும் . 
கண்ணை மூடிச் சிரிக்கும் . 
அம்மா விடம் கொஞ்சும் . 
அன்பு மிக்க பாப்பா . 


60 


நரியும் திராட்சையும் 
ஓநாய் : - நரியே ! நீ எங்கே போகிறாய் ? 
நரி : -- நண்பா ! நான் திராட்சைப் பழம் 

பறிக்கப் போகிறேன் . 
ஓநாய் : - திராட்சைப் பழத்தை நீ எப்படிப் 

பறிப்பாய் ? 
நரி : - ஏன் பறிக்க முடியாது ? 
ஓநாய் : - நரியே ! திராட்சை உயரத்தில் 

தொங்குகிறது . நீயோ குட்டை . 
எப்படி உனக்கு அது எட்டும் ? 


நரி : - ஏன் 
எட்டாது ? 
தாவித்தாவிக் 
குதிப்பேன் . 
எட்டிப் பிடித்து 
விடுவேன் . 


ஓநாய் : 
அதையும் 
பார்ப்போமே ! 


61 


( நரி தாவித் தாவிக் 

குதிக்கிறது . 
அப்படியும் திராட் 
சைப்பழம் நரிக்கு 
எட்டவில்லை . நரி 
ஏமாற்றத்துடன் 
திரும்புகிறது 


ஓ நாய் : - என்ன , 

நண்பா ! எனக்கும் 
கொஞ்சம் திராட்சை தருவாயா ? 
நரி : - வேண்டாம் நண்பா ! அந்தத் 

திராட்சை உனக்கும் வேண் 

டாம் ; எனக்கும் வேண்டாம் . 
ஓநாய் : - ஏன் இப்படிச் சொல்லுகிறாய் ? 
நரி : - இந்தத் திராட்சைப் பழம் 

புளிப்பாய் இருக்கிறது . 
ஓநாய் : - ஆம் , ஆம் . எட்டாத பழம் 

புளிப்புத்தானே ! 


62 


ஆனை வந்ததாம் தோப்பிலே 
அளியப் பழுத்ததாம் நாவற்பழம் ! 
குதிரை வந்ததாம் தோப்பிலே 
குலுங்கப் பழுத்ததாம் கொய்யாப்பழம் ! 
பறித்துப் பறித்துத் தின்றதாம் ; 
கொட்டையைக் கீழே உமிழ்ந்ததாம் . 
கொட்டை மரமாகி- இந்தக் 
குழந்தைக்குப் பழம் தந்ததாம் . 


63 


ஆத்தி சூடி 


1. அறஞ்செய விரும்பு. 
2. ஆறுவது சினம் . 
3. இயல்வது கரவேல் . 
4. ஈவது விலக்கேல் . 
5. உடையது விளம்பேல் , 
6. ஊக்கமது கைவிடேல் . 
7. எண்ணெழுத்து இகழேல் . 
8. ஏற்பது இகழ்ச்சி . 
9. ஐயம் இட்டுண் . 
10. ஒப்புர வொழுகு . 
11. ஓதுவது ஒழியேல் . 
12. ஒளவியம் பேசேல் . 
13. கண்டொன்று சொல்லேல் . 
14. ஙப்போல் வளை . 
15. சனி நீராடு . 
16. ஞயம்பட உரை . 
17. இடம்பட வீடிடேல் . 
18. கடிவது மற . 
19. கிழமைப்பட வாழ் . 
20. குணமது கைவிடேல் . 
21. கூடிப் பிரியேல் . 
22. கெடுப்பது ஒழி . 
23. கேள்வி முயல் . 
24. கைவினை கரவேல் . 
25. கொள்ளை விரும்பேல் . 


64 


26. சித்திரம் பேசேல் . 
27. சூது விரும்பேல் . 
28. செய்வன திருந்தச் செய் . 
29. சேரிடம் அறிந்து சேர் . 
30. சோம்பித் திரியேல் . 
31. தீவினை அகற்று . 
32. துன்பத்திற் கிடங்கொடேல் .. 
33. தூக்கி வினை செய் . 
34. தேசத்தோடு ஒத்து வாழ் . 
35. நன்மை கடைப்பிடி . 
36. நூல் பல கல் . 
37. நோய்க்கிடங் கொடேல் . 
38. பிழைபடச் சொல்லேல் . 
39. பூமி திருத்தி உண் . 
40. பெரியோரைத் துணைகொள் . 
41. மாற்றானுக்கிடங் கொடேல் . 
42. மீதூண் விரும்பேல் . 
43. வித்தை விரும்பு . 
44. உத்தமனாய் இரு . 
45. ஊருடன் கூடி வாழ் . 
46 . வெட்டெனப் பேசேல் . 
47. வேண்டி வினை செயேல் . 
48. வைகறைத் துயிலெழு . 
49. ஒன்னாரைச் சேரேல் . 
50. ஓரஞ் சொல்லேல் . 


65 


அ 


ஆ 


பா 


காலணா 


12 


பிடி 


ஈ 

நீர் 
உ 10 அ சுடு , தும்பு 
ஊ 

கூனூர் 
வ உ பூசாரி ,உள்ளூர் 
எ வ வெல்லம் 
ஏ 

ே வேலன் 
ஐ உஆைமை, வலை 
ஒ 

சொல் , ணொ 
ஓ ாேபே சோறு கற்றோர் 
ஔ வள 

கௌளி 


வ 
வ 


ச 


ள 


ஈ 


= 
3 


அ 
ஆ 

ஊஎன 
எ 
ஏ 
ஐ 
- 
ஒ 

ஒஓஔடன் ககEAகீகுகொகேகைகெEகோகௌக் ஙஙEBXஙஙொஙேஙைஙொஙோஙௌடங் சசாEC=Y=சுசூசெசேசைசொடசோதசௌச் ஞஞாD=Z=O=w-ஞெஞேஞைஞொஞோஞௌடஞ் 


66 


ET 
= 
0 
= 
10 
= 
117 
) 
179 
= 
10 
= 
19 
====== 
I7 
= 
1 1009-191000-003 
000 
= 
100 
= 
1009 
) 
-10099 
= 
110-100 
= 
2009 
009-00 
1000 


ததாதிதீதுதூதெதேதைதொதோதௌத் நநாநிநீநுநூநெநேநைநொடநோநௌந் U=பாHEd=பு=பூபொபேடபைபொபோபெளப் 


=ம=மாEI=e=முமூமெமேமைமொமோடமெளம் ய=யா=J=f=யுயூயெயேயையொயோயௌய் ராரிரீ 

ருரூரெரேரைரொரோரௌர் லலடலி=லீலுலூலெலேலைலொலோலௌல் 
SE 
வா 
EM 
= 
வீ 
வு 
வூ 
வெ 
வே 
வை 
வொ 
வோ 
வௌ 
வ் 
E 
ழ 
ழா 
= 
N 
= 
j 
= 
ழு 
= 
W 
= 
ழெ 
ழே 
ழை 
ழொ 
ழோ 
ழௌ 
ழ் 
= 
ள 
E 
ளா 
= 
OEk 
ளு 
ளூ 
ளெ 
E 
ளே 
E 
ளை 
ளொ 
ளோளௌ 
ள் 
ற 
= 
= 
P 
= 
l 
று 
றூ 
றெ 
றே 
றை 
றொ 
றோ 
றௌ 
ற் 
ன 
னா 
= 
Q 
= 
m 
= 
னு 
னூ 
னெ 
னே 
னை 
னொ 
னோ 
னௌன் 


67 


கற்பலகையில் 
கோடுகள் 
அமைத்து 
எழுத்துக்களை 
எழுதிப் 
பழகு 
. 


வாங்க 


ST 


Dance 


147782 


2008. 


TO 


E 


on 


M 


Rega 


سعة 


6 


VOU 


azo 


சாப்பக 


08 


7-600 


PUDHIA 
ARAMBAK KALVI 


BOOK I 


SRI SHANMUKA PUBLISHING HOUSE 


MANNARGUDI . 


